1307 


நமது 
பழங்குடிகள் 


3ar 


387 


a 


y72 
N6 


15-- ) புத்தகாலயம் 


நமது பழங்குடிகள் 


( இந்திய அரசாங்கப் பரிசு பெற்றது ) 


ப . ஸ்ரீனிவாசன் 


தமிழ்ப் 


புத்தகாலயம். 


தமிழ் புத்தகாலயம் 


393 , பைகிராப்ட்ஸ் ரோடு , 

சென் னை -14 


பதிப்பு : ஜனவரி 1961 
உரிமை பதிவு 

( முதியோர் கல்விப் புத்தகங்களுக்காக மத்திய 
அரசாங்கக் கல்வி அமைச்சகம் நடத்திய 7 - வது 

போட்டியில் பரிசு பெற்ற புத்தகம் ) 


Namadu Palangudikal ( Tamil) 


Y72 

NGI 


விலை 50 நயா பைசாக்கள் 


18217 


TAMIL PUTHAKALAYAM 
393 , Pycrofts Road , Madras - 14 


மெட்ரோபாலிடன் பிரிண்டர்ஸ் , சென்னை -2 


1. பழங் குடிகள் யார் ? 


உங்கள் கிராமத்தில் ஐநூறு பேர் வசிப்பதாக 
வைத்துக் கொள்வோம் . அதுவே உங்களுக்குப் 
பெரிய தொகையாகத் தோன்றலாம் . ஆனால் கிரா 
மத்தை விட எவ்வளவோ பெரியது தமிழ் நாடு . 
தமிழ் நாட்டிலே மூன்று கோடி மக்களுக்கு மேல் 
வசிக்கிறார்கள் . இந்தியா தேசத்தின் ஒரு பகுதியே 
தமிழ் நாடு . நமது தேசம் முழுவதிலும் சுமார் 
நாற்பது கோடி மக்கள் உள்ளனர் . 

இந்திய மக்கள் அனைவரும் ஒரே மாதிரியான 
வர்கள் அல்ல . அவர்கள் இடையே நிறத்தில் வித்தி 
யாசம் உண்டு . அவர்கள் பல்வேறு மொழிகளைப் 
பேசுகிறார்கள் . வெவ்வேறு மதங்களைப் பின்பற்று 
கிறார்கள் . உணவு வகைகளிலும் 

வேற்றுமை 
காணப்படுகிறது . உடைகளும் அப்படியே . ஆனால் , 
வித்தியாசங்கள் இருந்தாலும் எல்லோரும் இந் 
நாட்டு மக்கள் தாம் . சகோதரர்கள் இடையே பல 
வேறுபாடுகள் இருக்கலாம் . எனினும் எல்லோரும் 
ஒரு தாயின் மக்களே . 

இந்திய மக்கள் எல்லோரும் ஆதி முதல் இந் 
நாட்டில் வசிப்பவர்கள் அல்ல . வெளியே யிருந்து 
வெவ்வேறு காலங்களில் பல இனத்தினர் இங்கு 


4 


குடியேறினர் . காலப் போக்கில் அவர்கள் கலந்து 
ஒரே நாட்டார் ஆகிவிட்டார்கள் . 

இந்நாட்டிலேயே தோன்றிய இனத்தார் யார் 
என்று தெரியவில்லை . ஆனால் மற்ற எல்லாருக்கும் 
முன்னால் இங்கு வாழ்ந்தவர்கள் யார் என்று சொல்ல 
முடியும் . அவர்களது சந்ததியார் இன்னமும் இருக் 
கிறார்கள் . இவர்களைப் பழங்குடிகள் , மலை சாதி 
யார் , வனவாசிகள் என்றெல்லாம் அழைக்கிறோம் . 


M 


முன் காலத்தில் நாடு முழுதிலும் இவர்கள் 
பரவி யிருந்தார்கள் . இந் நாட்டு வளம் எல்லாம் 
இவர்களுக்குச் சொந்தமாய் இருந்தது . பிறகு அலை 
அலையாக வெளிநாட்டார் வந்து குடியேறினர் . வந்த 
வர்களுக்கு வலிமை அதிகம் . பழங் குடிகளை அவர் 
கள் விரட்ட ஆரம்பித்தார்கள் . இரு சாராருக்கும் 
சண்டைகள் மூண்டன. பழங் குடிகள் தோற்றனர் . 


5 


அவர்களில் பலர் , காடு மலைகளில் தஞ்சம் புகுந் 
தனர் . சில பிரிவினர் புது இனத்தாரின் அடிமை 
கள் ஆயினர் . இன்னும் சிலர் , கீழ் சாதிகளில் 
சேர்க்கப்பட்டார்கள் . வேறு சிலர் திருடுதல் 
போன்ற குற்றங்களைக் குலத்தொழிலாகக் கொண் 
டனர் . 

இவ்வாறு , நாட்டு மக்கள் காட்டு மக்கள் 
ஆனார்கள் . வெளியாருக்குப் பயந்து அவர்கள் 
ஒதுங்கி வாழ்ந்தார்கள் . நெடுங் காலமாக வெளி 
உலகத்துடன் அவர்களுக்குத் தொடர்பே இல்லை . 
அவ்வப்போது நாட்டில் ஏற்பட்ட மாறுதல்கள் 
அவர்களை எட்டவில்லை . பல நூற்றாண்டுகளாக 
அவர்களது வாழ்க்கை மாறவே யில்லை . 

இப்போது நம் நாட்டில் சுமார் இரண்டு கோடிப் 
பழங் குடிகள் இருக்கிறார்கள் , தமிழ் நாட்டு ஜனத் 
தொகையில் சுமார் மூன்றில் இரு பங்குச் சமம் இது . 

இந்தப் பழங் குடிகள் எல்லோரும் ஒரே இனத் 
தார் அல்ல . பல வகைகள் உண்டு . அவர்கள் ஒரே 
பிரதேசத்தில் வசிப்பவர்களும் அல்ல . நாட்டின் 
பல்வேறு பகுதிகளில் சிதறிக்கிடக்கிறார்கள் . வாழும் 
இடத்தைக் கொண்டு இவர்களை நான்குவகையாகப் 
பிரிக்கலாம் . நாட்டின் தென்பாகத்தில் ஒரு பிரி 
வினர் உள்ளனர் . நாட்டின் மத்திய பாகத்தில் 
வசிப்போர் இரண்டாவது பிரிவினர் . வட கிழக்குப் 
பகுதியில் மூன்றாவது பிரிவினர் வாழ்கிறார்கள் . 

அந்தமான் , நிக்கோபார் என்ற தீவுகளில் 
கடைசிப் பிரிவினர் உள்ளனர் . நம் நாட்டின் தென் 


6 


கிழக்கே இந்தத் தீவுகள் இருக்கின்றன . இவை 
நமக்குச் சொந்தமானவை . கடலால் சூழப்பட்ட 
நிலப் பரப்புக்குத் தீவு என்று பெயர் . அந்தமான் 
பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் . முன்பு 
கொடிய குற்றம் செய்தவர்களை அந்தத் தீவுகளுக் 
குச் சர்க்கார் அனுப்பினார்கள் . ஆங்கிலேயர் நம் 
நாட்டை ஆண்ட போது இவ்வாறு செய்தனர் . தேச 
பக்தர்களும் இத்தீவுகளுக்குக் கடத்தப்பட்டனர் . 
நம் நாடு விடுதலை பெற்ற பின் இந்த வழக்கத்தை 
நிறுத்தி விட்டோம் . இந்தத் தீவுகளில் அபூர்வமான 
பழங்குடிகள் வசிக்கிறார்கள் . 


2. தென்னாட்டுப் பழங் குடிகள் 


பழங் குடிகளில் மிகவும் புராதனமானவர்கள் 
தென்னாட்டில் உள்ளனர் . இவர்கள் தொகை 
இருபது இலட்சத்துக்கு மேல் இருக்கும் . சுமார் 
அறுபது வகைகளைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் . 
தென்னாட்டின் மேற்கு ஓரமாய் ஒரு மலைத் தொடர் 
இருக்கிறது . அங்கு இவர்கள் வசிக்கிறார்கள் . 
கிழக்கு ஒர மலைத் தொடரின் வட பாகத்திலும் 
பழங் குடிகள் உண்டு . 

இந்தப் பழங் குடிப் பிரதேசங்கள் நான்கு 
இராச்சியங்களில் 

உள்ளன . 

மலையாள மொழி 
வழங்கும் கேரள இராச்சியம் இவற்றுள் ஒன்று . 
தமிழ் மொழி வழங்கும் சென்னை இராச்சியம் இரண் 

கன்னட மொழி வழங்கும் மைசூர் மூன்றா 
வது . நான்காவது இராச்சியமாகிய ஆந்திரத்தில் 
தெலுங்கு மொழி வழங்குகிறது . 

பழைய தமிழ் நூல்களில் பழங் குடிகளின் 
பெயர்களைக் காணலாம் . அக் காலத் தமிழர்கள் 
நிலத்தை ஐந்து வகையாகப் பிரித்திருந்தார்கள் . 
இவற்றுள் ஒன்று குறிஞ்சி . மலைப் பிரதேசம் இது . 
இந்த நிலத்துக்கு உரிய தெய்வம் குமரன் . இன் 
னொன்று முல்லை . அது காட்டுப் பிரதேசம் . அதன் 


டாவது . 


8 


தெய்வம் மாயோன் அல்லது விஷ்ணு . வயல் பிர 
தேசத்துக்கு மருதம் என்று பெயர் . கடல் ஓரப் 
பகுதி நெய்தல் . ஒன்றுமே விளையாத பாழ் நிலம் 
ஐந்தாவது . அதன் பெயர் பாலை . இந்த நிலங் 
களின் குடிகளையும் மற்ற விபரங்களையும் தமிழ் நூல் 
கள் வருணிக்கின்றன . இப்போதும் குறிஞ்சி , முல்லை 
நிலங்களில் பழங் குடிகள் வாழ்கிறார்கள் . முருகனை 
யும் மாயனையும் அவர்களில் பலர் வழி படு 
கின்றனர் . 

தென்னாட்டுப் பழங் குடிகளின் ஆதி பாஷைககள் 
எவை என்று தெரியவில்லை . தற்போது திராவிட 
பாஷைகளின் சார்பு மொழிகளை அவர்கள் பேசுகி 
றார்கள் . தமிழ் , மலையாளம் , கன்னடம் , தெலுங்கு 
ஆகியவை திராவிட மொழிகள் . 

தென்னாட்டுப் பழங் குடிகள் குட்டையாகவோ 
நடுத்தரமாகவோ இருக்கிறார்கள் . கபில நிறம் 
உள்ளவர்கள் . மூக்கு தட்டையாகவும் விரிந்தும் 
இருக்கிறது . நீண்ட தலையும் தடித்த உதடுகளும் 
கொண்டவர்கள் . சில பிரிவினரின் தலை முடி பரட் 
டையாகவும் சுருட்டையாகவும் இருக்கிறது . இந்தப் 
பழங்குடிகள் நல்ல உடல் கட்டு வாய்ந்தவர்கள் . 

இந்தக் குடிகளில் பலருக்குப் பயிர் செய்யத் 
தெரியாது . இயற்கையாக விளைந்த உணவுகளைச் 
சேகரித்து உண்கிறார்கள் . தேன் , காட்டுத் தானி 
யங்கள் , பழங்கள் , கிழங்குகள் முதலியவை இவ் 
வாறு கிடைக்கின்றன . அதோடு , சிறு பிராணிகளை 
வேட்டையாடுகின்றனர் . உணவு தேடி இடம்விட்டு 


9 


இடம் செல்கிறார்கள் . கூரிய மரக் கொம்பு , துரட்டி 
முதலியவையே இவர்களது ஆயுதங்கள் . சக்கி 
முக்கிக் கல்லைத் 

தேய்த்தோ , கட்டையைக் 
கடைந்தோ நெருப்பு உண்டாக்குகிறார்கள் . சமீப 
காலம் வரை இவர்கள் மரவுரியே உடுத்தி வந்தார் 
கள் . இப்போது தான் துணி உடுத்துகிறார்கள் . 

வேறு சில பழங்குடிகளுக்கு விவசாயம் ஓரளவு 
தெரியும் . இவர்கள் காட்டில் ஒரு பகுதியில் உள்ள 
செடி கொடிகளைக் கொளுத்திச் சாம்பலாக்குவர் . 
பிறகு அந்த இடத்தில் தானியங்களை விதைப்பார் 
கள் . மழை பெய்ததும் அவை முளைவிட்டு வளரும் . 
அறுவடை செய்த பின் வேறு இடத்துக்குப் 
போவார்கள் . அங்கும் இதேபோல் விதைப்பார்கள் . 
இன்னும் சில பழங் குடிகள் 

நிலையான 
வேளாண்மை செய்கிறார்கள் . மற்றப் பழங் குடிகளை 
விட இவர்கள் அதிகமாக முன்னேறி யுள்ளனர் . 
தென்னாட்டுப் பழங் குடிகள் சிறு சிறுகூட்டங்க 

வாழ்கிறார்கள் . ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 
ஒரு நாட்டாண்மைக்காரர் உண்டு . வழக்குகளை அவர் 
தீர்த்து வைக்கிறார் . வேட்டை சம்பந்தமான சடங்கு 
களையும் நடத்துகிறார் . 

சில பழங்குடிகள் தாய் வழியைப் பின்பற்றுகி 
றார்கள் . அதாவது , தகப்பனுக்குப் பதில் தாயின் 
பெயரால் வமிச பரம்பரை செல்லுகிறது . சில குடி 
கள் தந்தை வழியைப் பின்பற்றுகிறார்கள் . 

சில 
பழங் குடிகளில் மருமக்கத் தாய முறை இருக்கிறது . 
அதாவது , ஒருவனது சொத்துக்கு அவனுடைய 


ளாக 


10 


மருமகனே வாரீசு . மக்கள் தாய முறையைச் சில 
பிரிவினர் பின்பற்றுகிறார்கள் . அதன்படி , ஒருவ 
னுடைய 

அவனுடைய 

பிள்ளைகளைச் 


சொத்து 
சேர்கிறது . 


D 


ஆடையைப் 


நீலகிரிப் பழங்குடிகள் 

தமிழ் நாட்டின் மேற்குப் பாகத்தில் நீலகிரி மலை 
இருக்கிறது . அங்கு தோதவர் , கோட்டர் , படகர் 
என்ற பழங்குடிகள் வசிக்கிறார்கள் . 

முன்பு நீலகிரிப் பகுதி முழுவதும் தோதவர்கள் 
வசமே இருந்தது . அவர்கள் தன்மானம் உள்ள 
பழங்குடிகள் . உடல் 

வலிமை 

வாய்ந்தவர்கள் . 
பெண்களுடன் ஆண்களுக்கும் நீண்ட கூந்தல் உண்டு . 
ஆண்கள் தாடியும் வளர்க்கிறார்கள் . தோதவர்கள் 
கழுத்திலிருந்து கணுக்கால் வரை 
போர்த்திக் கொள்கிறார்கள் . அவர்களது வீடுகள் 
வண்டிக் கூண்டுபோல் காட்சி அளிக்கின்றன . 
பால் , நெய் , தயிர் , தானியங்கள் , பழங்கள் முதலி 
யவை அவர்களது உணவுப் பொருட்கள் . வழக்க 
மாகச் சைவ உணவே சாப்பிடுகிறார்கள் . சில சடங் 
குகளின் போது வைதிகமாக மாமிசமும் அருந்து 
கிறார்கள் . 

சில காலத்துக்கு முன் தோதவர்களின் இனம் 
குறுகிக்கொண்டே வந்தது . சில நூறு பேர்கள் 
தாம் எஞ்சியிருந்தனர் . மூடநம்பிக்கையால் பெண் 
சிசுக்களை அவர்கள் கொன்றதே இதற்கு முக்கிய 
காரணம் . வியாதிகள் மற்றொரு காரணம் . அர 


11 


சாங்கம் தலையிட்டுப் பெண்சிசுக் 

கொலையைத் 
தடுத்தது . வைத்திய உதவிக்கும் சர்க்கார் ஏற்பாடு 
செய்தனர் . வேறு பல ஊழியர்களும் தோதவர் 
களுக்குத் தொண்டு செய்கின்றனர் . இதன் பலனாகத் 
தோதவர் குலம் மறுபடி தழைத்து வருகிறது . 


2 


D 


/ 


கால்நடைச் செல்வத்தைத் தோதவர்கள் 
போற்றுகிறார்கள் . பால் பண்ணையைத் தெய்வீக 
மாகக் கருதுகிறார்கள் . இப் பண்ணைகளுக்குப் பூசாரி 
கள் உண்டு . எருமை மாட்டுக்குச் சில சடங்குகள் 
நடத்துகிறார்கள் . முன்பு பெண்களுக்குக் கன்னி 


12 


பெண் உறவு 


அழிப்புச் சடங்கு நடத்தி வந்தார்கள் . பிறகு இந்த 
வழக்கத்தைக் கைவிட்டு விட்டார்கள் . 

பெண் சிசுக்கொலை காரணமாக முன்புதோதவர் 
பெண்களின் தொகை குறைந்தது . அதனால் ஒரு 
பெண் பல ஆண்களை மணக்க வேண்டியதாயிற்று . 
இப்போது பெண்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக் 
கிறது . அதனால் ஒரு பெண் ஒரு ஆணையே மணக் 
கிறாள் . ஆனால் குடும்பத்துக்குள் பொது மனைவி 
முறை இருக்கிறது . அதாவது , சகோதரர்கள் 
ஆளுக்கு ஒரு பெண்ணை மணக்கலாம் . ஆயினும் 
ஒவ்வொரு பெண்ணும் எல்லாச் சகோதரர்களுக்கும் 
பொது மனைவி ஆகிறாள் . தவிர , கணவன் அனு 
மதித்தால் வேற்று ஆணுடனும் ஒரு 
கொள்ளலாம் . 

சில காலத்துக்கு முன் நீலகிரியில் தோதவர்கள் 
மாத்திரமே இருந்தனர் . பிறகு வேறு இனத்தாரும் 
அங்கு குடியேறினர் . அவர்களுடன் போட்டியிடத் 
தோதவர்களால் முடியவில்லை . புது நிலைமைக்கு 
ஏற்ப அவர்கள் மாறிக்கொள்ளவும் இல்லை . 
அதனால் நாளாவட்டத்தில் அவர்களது செல்வம் 
குறைந்தது . வறுமை பீடித்தது . சென்ற சில 
ஆண்டுகளாகத்தான் அவர்கள் 

நிலை மறுபடி 
உயர்ந்து வருகிறது . 

தோதவருக்குப் பின் நீலகிரியில் குடியேறியவர் 
படகர்கள் . காலத்துக்கு ஏற்றபடி இவர்கள் முன் 
னேறியிருக்கிறார்கள் . இவர்களைப் பழங்குடி மக்கள் 
என்றே சொல்ல முடியாது . அவ்வளவு மாறியிருக் 


13 


பானை 


வனைவது 


கிறார்கள் . எனினும் ஒரு பழைய வழக்கத்தை 
அவர்கள் இன்னமும் கடைப்பிடிக்கிறார்கள் . அதா 
வது , இறந்தோரின் உடலைப் பெரிய சப்பரத்தில் 
எடுத்துச் செல்கிறார்கள் . படகர்கள் பயிர்த்தொழில் 
செய்து வளமுடன் வாழ்கிறார்கள் . 

நீலகிரியில் கோட்டர் என்ற பழங்குடிகளும் உள் 
ளனர் . இவர்கள் கைத்தொழில்களில் கைதேர்ந் 
தவர்கள் . கொல்லு வேலை , தச்சு வேலை , சட்டி 

முதலியவை இவர்களுக்குத் 
தெரியும் . 

மாடுகளையும் மேய்க்கிறார்கள் . 
அதோடு , இசையிலும் தேர்ச்சி உள்ளவர்கள் . 
கோட்டர் இனத்தில் சகோதர ஒற்றுமை அதிகம் . 
ஒருவன் , தனது சகோதரனின் மனைவியுடன் உறவு 
கொள்வதற்குத் தடையில்லை . 
மலையாளப் பழங்குடிகள் 

தமிழ் நாட்டுப் பழங்குடிகள் சிலரை இதுவரை 
பார்த்தோம் . நமது 

அண்டையில் உள்ள மலை 
யாளப் பிரதேசத்திலும் பழங்குடிகள் வசிக்கிறார் 
கள் . அவர்களை இனிச் சந்திக்கலாம் . 

இந்தப் பழங்குடிகளில் அரநாடர் ஒரு வகை 
யினர் . இவர்கள் மிகவும் பின் தங்கியவர்கள் . 
இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய நிலையிலேயே 
வாழ்கிறார்கள் . இவர்களுக்குப் பயிர் செய்யத் 
தெரியாது . கந்த மூலங்களையும் சிறிய பிராணி 
களையும் உண்கிறார்கள் . 

முத்துவர் , கணிக்கர் , இருளர் , பணியர் ஆகி 
யோர் வேறு சில பழங்குடிகள் . இவர்கள் அர 


14 


நாடரை விட முன்னேறியவர்கள் . செடி கொடி 
களைக் கொளுத்திவிட்டு இவர்கள் விவசாயம் செய் 
கிறார்கள் . 

கேரள இராச்சியத்தில் ஒரு பகுதியின் பெயர் 
வய நாடு . அங்கு பழங்குடிகள் ஏராளம் . முன் 
காலத்தில் இவர்களுக்குப் பெரிய பெரிய காடுகள் 
சொந்தமாய் இருந்தன , விவசாயமும் 

செய்து 
வந்தனர் . பின்னால் ஆங்கிலேயர்கள் இங்கு வந்தார் 
கள் . காடுகளை இவர்கள் பறித்துக் கொண்டார்கள் . 
அவற்றை அழித்து காபி , ஏலம் , மிளகுத் தோட் 
டங்களை அமைத்தார்கள் . பழங்குடியினர் பலர் 
இந்தத் தோட்டங்களில் வேலை செய்கிறார்கள் . 

வய நாடன் செட்டிகள் என்ற பழங்குடியினர் 
விவசாயம் செய்கிறார்கள் . இவர்கள் மருமக்கத் 
தாய முறையைத் சேர்ந்தவர்கள் . இவர்களது திரு 
மணம் இரண்டு வகைப்படும் . ஒரு முறையின்படி , 
மணமான பெண் தனது கணவன் வீட்டில் வசிக்க 
முடியாது . பிறந்த வீட்டிலேயே இருக்கவேண்டும் . 
மற்றொரு முறைப்படி , கணவன் வீட்டில் மனைவி 
வசிக்கலாம் . வயநாடன் செட்டிகள் வேட்டையில் 
நிபுணர்கள் . ஆண்டுதோறும் புலி வேட்டை விழா 
நடத்துகிறார்கள் . புலியைப் பிடித்து ஈட்டிகளால் 
குத்துவார்கள் . முன்பு இந்தக் குடிகளுக்கு நில 
புலன்கள் நிரம்ப இருந்தன . வெளியூர் லேவா 
தேவிக்காரர்கள் இவற்றை மெல்ல மெல்லக்கவர்ந்து 
விட்டார்கள் . 

குறிச்சியர் மற்றொரு பழங்குடி மக்கள் . இவர் 
களும் விவசாயிகளே . தாங்கள் உயர்ந்த சாதி 


15 


என்று இவர்கள் நினைக்கிறார்கள் . அதனால் மற்றப் 
பழங்குடிகளைத்தீண்டுவதோ நெருங்குவதோ இல்லை . 
உணவு விஷயத்தில் இவர்கள் கடுமையான ஆசாரம் 
உள்ளவர்கள் : வெளியார் சமைத்ததை உண்ண 
மாட்டார்கள் . அப்படிச் சாப்பிடுபவர் சாதியிலிருந்து 
விலக்கப்படுவார் . குறிச்சியர் மதுபானப் பிரியர் 
கள் . தெய்வங்களுக்கும் கள்ளைப் படைக்கிறார்கள் . 
இவர்கள் தாய் வழி வமிசத்தைச் சேர்ந்தவர்கள் . 


MO 


3 


மருமக்கத் தாய வாரீசு முறை கொண்டவர்கள் . 
பெரிய கூட்டுக் குடும்பங்களாக இவர்கள் வசிக் 
கிறார்கள் . ஒரு குடும்பத்தில் சுமார் ஐம்பது பேர் 
இருப்பர் . இவர்கள் வாழும் பிரதேசம் பல பிரிவு 
களாகப் பிரிக்கப்பட்டிருக்கிறது . ஒவ்வொரு பிரி 


16 


வுக்கும் ஒரு நாட்டாண்மைக்காரர் உண்டு . குறிச்சி 
யர்கள் வில் வித்தையில் திறமை வாய்ந்தவர்கள் . 
கள்ளம் கபடு தெரியாதவர்கள் , அதனால் லேவா 
தேவிக்காரர்கள் இவர்களைச் சுரண்டுகிறார்கள் . சில 
வியாபாரிகளும் ஏமாற்றுகிறார்கள் . இதன் விளை 
வாகக் குறிச்சியரின் நிலபுலன்கள் குறைந்துவிட்டன . 

முள்ள குரும்பர் இன்னெரு பழங்குடி மக்கள் . 
இவர்களும் விவசாயிகளே , குறிச்சியரும் இவர் 
களும் போசனம் கலப்பதில்லை . இந்தச் சாதியாரில் 
மணப்பெண்ணுக்கு மாப்பிள்ளை தாலி கட்டுவதில்லை . 
தாய் மாமனே கட்டுகிறார் . 

ஊராவி குரும்பர் என்ற குடியினருக்குப் பல 
கைத்தொழில்கள் தெரியும் . சக்கரம் இல்லாமலே 
சட்டி பானை வனைந்து விடுவார்கள் . அதாவது , மண் 
உருண்டைகளை உள்ளே குடைந்து பாண்டம் செய் 
கிறார்கள் . அரசாங்கக் காடுகளில் கூலியாட்களாக 
வும் இவர்கள் வேலை செய்கிறார்கள் . 

காடர் சாதியார் முன்பு அரசவமிசத்துக்கு 
ஊழியம் செய்து வந்தார்கள் . காலக் கோளாற் 
றினால் காட்டில் குடியேற நேர்ந்தது . இப்போது 
பெரும்பாலோர் விவசாயம் செய்கிறார்கள் . இவர் 
கள் பெரிய வில்லாளர்கள் . மருமக்கத் தாய முறை 
யைப் பின்பற்றுகிறார்கள் . 


ஆந்திரப் பழங்குடிகள் 

தமிழ் நாட்டுக்கு வடக்கே ஆந்திர இராச்சியம் 
இருக்கிறது . அதன் வட கிழக்குப் பகுதியில் ஏரா 


17 


ளமான பழங்குடிகள் வசிக்கிறார்கள் . இவர்களில் 
சுமார் இருபது பிரிவுகள் உண்டு . பலர் செல்வ 
வசதி உள்ளவர்கள் . இவர்களுக்கு ஆடல் பாடல் 
களில் பிரியம் அதிகம் . முன்பு இவர்கள் அடிக்கடி 
கலகம் செய்தார்கள் . அதனால் ஆங்கிலேய சர்க்கார் 
இவர்களை இமிசித்தனர் . இப்போது அரசாங்கம் 
இவர்களுக்குப் பலவித உதவிகளை அளிக்கிறது . 


பெண 


1 


இந்தப் பழங்குடிகளுள் சவரர் என ஒரு சாதி 
யார் இருக்கிறார்கள் . ஆதி காலத்தில் இவர்கள் 
இராச்சியம் அமைத்துப் புகழுடன் வாழ்ந்து வந் 
தார்கள் . இராமாயணமும் மகாபாரதமும் 


கூட 


18 


இவர்கள் பெயரைக் குறிப்பிடுகின்றன . அவ்வளவு 
பழம் பெருமை வாய்ந்தவர்கள் . புதிதாக வந்த குடி 
களிடம் தோற்று இவர்கள் மலைகளில் ஒதுங்க நேர்ந் 
தது . மலைச் சரிவுகளில் சவரர் திறமையுடன் சாகு 
படி செய்கிறார்கள் . இவர்கள் தங்கள் வீட்டுச் சுவர் 
களில் வண்ணப் படங்களை எழுதுகிறார்கள் . தேவ 
தைகளை இதன் மூலம் திருப்தி செய்கிறார்களாம் . 
அதோடு நோய் வராமல் தடுக்கவும் , மகசூல்கள் 
பெருகவும் இந்தச் சித்திரங்கள் உதவுமாம் . 

கொண்டா ரெட்டி என்பவர்களும் முன்பு ஆளும் 
சாதியாராக இருந்தனர் . புதிய 

குடிகளிடம் 
போரில் தோற்று மலைவாசிகள் ஆனார்கள் . 

இன்னொரு சாதியாரின் பெயர் கடபர் . இவர் 
களது முக்கியத் தொழில் விவசாயம் . மற்றும் மீன் 
பிடிக்கிறார்கள் ; வேட்டையும் ஆடுகிறார்கள் . கடபப் 
பெண்கள் செடி கொடிகளின் நார்களைச் சிறந்த 
ஆடைகளாக நெய்கிறார்கள் . இதில் திறமை பெறும் 
பெண்களே கலியாணத்துக்குத் தகுதி உள்ளவர்கள் 
கடப மாதர்கள் பெரிய கம்பி வளையங்களைக் காதில் 
அணிகிறார்கள் . 

கோண்டு என்ற சாதியார் முன்பு நரபலி 
கொடுத்து வந்தார்கள் . வெளி ஆட்களைப் பிடித்து 
வந்து தங்கள் தெய்வங்களுக்குப் பலியிட்டுவிடுவர் . 
ஆங்கிலேய சர்க்கார் கடுமையாகத் தண்டித்து இந்த 
வழக்கத்தை நிறுத்தினார்கள் . 
கோயா சாதியினர் கைத் தொழில்களில் திறமை 
வாய்ந்தவர்கள் . மாட்டுக் கொம்புகள் பிணைத்த 
தலையணியுடன் இவர்கள் நடனம் ஆடுகிறார்கள் . 


19 


குற்ற பரம்பரையினர் 

சில பழங்குடிகள் குற்ற பரம்பரையினர் ஆனார் 
கள் என்று முன்பு குறிப்பிட்டோம் . இவர்களில் 
ஒரு சாதியார் குறவர்கள் . முன் காலத்தில் குறவர் 
கள் வியாபாரிகளாக இருந்தார்கள் . பொதி மாடு 
களுடன் ஊர் ஊராகச் சென்று வர்த்தகம் செய்து 
வந்தனர் . பல ஊர்களையும் ஜனங்களையும் நன்றாக 
அறிந்திருந்தார்கள் . அதனால் அக்கால அரசர்கள் 

குறவர்களை ஒற்றர்க 
ளாகவும் உபயோகித் 
தார்கள் . பிறகு கால 
மாறுதலால் இவர் 

களது பிழைப்புப் 
- 
- போய்விட்டது . குற்ற 

வாழ்க்கையில் இறங்க 
நேர்ந்தது . திருட்டுத் 
தொழிலில் தேர்ச்சி 
பெற்றார்கள் . 
கள் போன்ற பழங்குடி 
களை ஒடுக்க ஒருசட்டம் 
இயற்றப்பட்டது . 
அதன் பெயர் குற்ற 
பரம்பரையினர் 

டம் . அது இவர்களுக் 
குப் பல கட்டுப்பாடுகளை விதித்தது . ஆனால் இந்தச் 
சட்டத்தால் பலன் கிடைக்கவில்லை . சில வருடங் 
களுக்கு முன் அது ரத்துச் செய்யப்பட்டது . இ ப் 


20 


போது உதவிகள் அளித்து இந்தப் பழங்குடிகளை 
முன்னேற்றச் சர்க்கார் முயன்று வருகிறார்கள் . 

செஞ்சு சாதியாரும் குற்ற பரம்பரையினரே . 
இவர்கள் முன்பு காடுகளில் வாழ்ந்து வந்தார்கள் . 
அவர்களது உரிமைகளை அக்கால அரசாங்கம் பறித் 
தது . அவர்களது வாழ்விடங்கள் சுருங்கின . 


பு 


இதனால் செஞ்சுக்கள் ஆத்திரம் அடைந்து குற்ற நட 
வடிக்கைகளில் இறங்கினர் . ஆங்கிலேய சர்க்கார் 
இவர்களை எவ்வளவோ இமிசித்துப் பார்த்தார்கள் 
பலிக்கவில்லை . இப்போது அரசாங்கம் இவர்களை 
விவசாயத்தில் ஈடுபடுத்தி வருகிறது . 

லம்பாடிகளும் இதோ போல் திசை மாறியவர் 
கள் தாம் . முன் காலத்தில் வட நாட்டிலிருந்து 


21 


வந்தவர்கள் இவர்கள் . காலப் போக்கில் சொந்த 
ஊருடன் தொடர்பு அறுந்துவிட்டது . தென்னாட்டில் 
நாடோடிகளாகத் திரியலானார்கள் . லம்பாடிப் 
பெண்கள் அதிகமான கொசுவம் உள்ள பாவாடை 
களை உடுத்துகிறார்கள் . மலிவான ஆபரணங்களைச் 
சுமை சுமையாக அணிகிறார்கள் . 


3. மத்திய இந்தியப் பழங்குடிகள் 


நமது நாட்டின் மத்திய பாகத்தில் பெரிய மலைத் 
தொடர்கள் இருக்கின்றன . இந்தப் பிராந்தியத்தில் 
பலப்பல பழங்குடிகள் வசிக்கிறார்கள் . நாட்டிலேயே 
மிக அதிகமான மலைச்சாதியார் இங்கு உள்ளனர் . 

தென்னாட்டுப் பழங்குடிகளை விட இவர்கள் 
முன்னேறியுள்ளனர் . பலர் விவசாயம் செய்கிறார் 
கள் . அண்டையில் உள்ள நாகரிக மக்களுடன் 
இவர்களுக்குத் தொடர்பு இருக்கிறது . அவர்களது 
பழக்க வழக்கங்கள் பலவற்றை இந்தப்பழங் 
குடிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் . ஆதியில் 
மரவுரி உடுத்திய இவர்கள் இப்போது மில் துணி 
கட்டுகின்றனர் . கிராமங்களை அமைத்து நிலையாக 
வசிக்கிறார்கள் . ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு 
நாட்டாண்மைக்காரர் உண்டு . கிராம சபைகளும் 
உள்ளன . அவை உள்ளூர் விவகாரங்களைக் கவனிக் 
கின்றன . இப் பழங்குடிகள் பெரும்பாலும் மக்கள் 
வழி வாரீசு முறையைச் சேர்ந்தவர்கள் . 

மத்திய இந்திய மலைவாசிகள் குட்டையாகவோ 
நடுத்தரமாகவோ உள்ளனர் . அவர்கள் நிறம் 
கருப்பு . நீளத் தலை . அகன்ற , தட்டை மூக்கு . 
தலைமுடி சுருள் சுருளாக இருக்கும் . 


23 


இவர்களது திருமண முறைகள் பல வகைப் 
படும் . பொதுவாக , பெண்ணுக்கு 

மாப்பிள்ளை 
பரிசப் பணம் கொடுக்க வேண்டும் . பெண்ணைக் 
கவர்ந்து சென்றும் மணக்கலாம் . 

அல்லது 
ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஊரிலிருந்து ஓடிப் 
போவார்கள் . பிறகு அவர்கள் தம்பதிகளாக ஊர் 
திரும்பலாம் . சில சாதிகளில் கலியாணத்திற்குக் 
குங்குமப் பொட்டு உதவுகிறது . அதாவது , பெண் 
ணுக்கு வாலிபன் பொட்டு வைத்தால் அவள் அவ 
னுடைய மனைவி ஆகிவிடுவாள் . 

ஒரௌன் என்ற சாதியார் பயிர்த் தொழில் 
செய்கிறார்கள் . இவர்கள் இளைஞர்களை நல்ல வழி 
களில் பழக்குகிறார்கள் . ஒரௌன் பிரம்மச்சாரிகள் 
ஒரு தனி விடுதியில் வசிக்கிறார்கள் . ஊருக்கு அவர் 
கள் பல தொண்டுகள் செய்ய வேண்டும் . இதே 
போல் கன்னிப் பெண்களுக்கும் தனி மாடம் உண்டு . 
இந்த விடுதிகளில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் 
நடக்கின்றன . ஒரௌன் சாதியில் , 

மனைவியை 
இழந்த ஒருவன் மறுபடி கன்னிப் பெண்ணை மணக் 
கக்கூடாது . விவாக விலக்குப் பெற்ற பெண்ணையோ 
கைம் பெண்ணையோதான் மணக்கலாம் . ஆனால் இந்த 
விதியைச் சுலபமாக மீற முடியும் . அதாவது , கன்னி 
யை முதலில் ஒரு மரத்துக்குக் கலியாணம் செய்து 
வைப்பார்கள் . மனைவியை இழந்தவனுக்கு அப் 
பெண்ணை மறுபடி மணம் செய்வார்கள் . 
களில் காதி என்ற உட்பிரிவினர் இருக்கிறார்கள் . 
காதி ஆண் , பெண்கள் திருவிழாக் காலத்தில் 
இஷ்டம் போல் உறவு கொள்கிறார்கள் . 


ஒரௌன் 


24 


ஹோ என்பது இன்னொரு பழங் குடியின் 
பெயர் . முன்பு இந்தச் சாதியில் கிழட்டுக் கன்னி 
கைகள் பலர் இருந்தனர் . தந்தைமார் அதிகமான 
பரிசம் கேட்டதால் இவர்களுக்குக் கலியாணம் 
ஆகவில்லை. பிறகு இந்த நிலைமையை இளைஞர்கள் 
தந்திரமாக மாற்றினர் . அதாவது , 

பெண்களை 
அவர்கள் கடத்திச் செல்ல ஆரம்பித்தனர் . குமரி 
களும் இதற்கு உடந்தையாக இருந்தனர் . கடத்திச் 
சென்று மணப்பது சாதி வழக்கம் தான் . அதனால் 
பேராசைத் தந்தைகளால் ஒன்றும் செய்ய முடிய 
வில்லை . இந்தச் சாதியிலும் விழாக் காலத்தில் ஆண் , 
பெண்கள் விருப்பம் போல் உறவு கொள்ளலாம் . 

சந்தலர்கள் சிறந்த விவசாயிகள் . இவர்கள் 
பெரிதும் முன்னேறியுள்ளனர் . இவர்கள் அழகான 
பல்லக்குகளில் கலியாணஊர்வலம் நடத்துகிறார்கள் . 
இந்தச் சாதியில் கன்னிப் பெண்களுக்கு ஒரு தனி 
உரிமை இருக்கிறது . சண்டித்தனம் செய்து மாப் 
பிள்ளை பிடிக்கும் உரிமை அது . ஒரு பெண்ணுடன் 
ஒரு வாலிபன் உறவு கொண்டு அவளை மணப்பதாக 
வாக்களிக்கிறான் . பிறகு அவன் வாக்கு மாறுவ 
தாக வைத்துக் கொள்வோம் . உடனே அந்தப் 
பெண் அவன் வீட்டுக்குள் புகுந்து உட்கார்ந்து 
விடுவாள் . நகரவே மாட்டாள் . பிறகு ஊரார் கூடி 
அந்த இளைஞனை அவளுக்கு மணம் செய்து வைப் 
பார்கள் . சந்தலர்கள் விவாக விலக்குக்கு ஒரு 
சடங்கு நடத்துகிறார்கள் . தம்பதிகள் சூரியனை 
வணங்கி மூன்று அரசிலைகளைக் கிழித்துப்போடுவர் . 
பிறகு ஒரு தண்ணீர்ப் பானையைக் கவிழ்ப்பார்கள் . 


25 


அத்துடன் அவர்கள் உறவு முறிந்துவிடும் . கல் 
நாட்டியோ மண் பீடம் அமைத்தோ சந்தலர் தெய்வ 
வழிபாடு செய்கிறார்கள் . வேறு பல பழங் குடி 
களிடமும் இந்த வழக்கம் காணப்படுகிறது . 

இந்தப் பகுதியில் கோண்டு 
என்ற மற்றொரு பழங் குடி 
யினர் உள்ளனர் . ( தெலுங்கு 
நாட்டில் உள்ள கோண்டுகள் 
வேறு , இவர்கள் வேறு . ) இந் 
தச் சாதியில் பாட்டன் , பேத்தி 
இடையேகூடக் கலியாணம் 
நடக்கிறது . பாட்டி , பேரன் 
திருமணமும் உண்டு. இவர் 
களில் ஒரு பிரிவினர் பொது 
விடுதிகளை அமைத்துள்ளனர் . 
பிரம்மச்சாரிகளும் கன்னிகை 
களும் அங்கு இரவைக் கழிப் 
பர் . அவர்கள் இஷ்டம் போல் 

உறவு கொள்ளலாம் . ஆனால் 
திருமணம் நடக்கும் வரைதான் இது அனுமதிக்கப் 
படும் . 

முண்டர் , பூமிஜர் , பில் , பைகர் என வேறு பல 
பழங்குடிகளும் இப் பகுதியில் வசிக்கிறார்கள் . 


100 


Y72 


15 


78297 


4. வட கிழக்குப் பழங் குடிகள் 


நம் நாட்டின் வட கிழக்குப் பகுதியில் மலைகள் 
நிறைந்துள்ளன . அங்கு பலவகைப் பழங் குடிகள் 
வாழ்கிறார்கள் . இவர்கள் பெரும்பாலும் மஞ்சள் 
நிறத்தினர் . தலைமுடி குச்சி குச்சியாக இருக்கும் . 
சப்பை மூக்கு , இடுங்கிய கண்கள் . ஆணும் பெண் 
ணும் தசை பலம் வாய்ந்தவர்கள் . எவ்வளவு உயர 
மலையிலும் பெரிய சுமைகளுடன் ஏறிவிடுவார்கள் .. 
மலைச் சரிவுகளில் பயிர் செய்தும் வேட்டையாடியும் 
பிழைக்கிறார்கள் . இவர்கள் நெசவுத் தொழிலில் 
கைதேர்ந்தவர்கள் . ஒடுக்கமான தறிகளில் அழ 
கான ஆடைகளை நெய்கிறார்கள் . எல்லோரும் பகல் 
முழுதும் உழைக்கிறார்கள் . மாலையில் ஆடிப் பாடி 
உல்லாசமாகப் பொழுது போக்குகின்றனர் . 

இந்தப் பழங்குடிகள் சுதந்திர உணர்ச்சி உள்ள 
வர்கள் . யாருக்கும் பணியமாட்டார்கள் . இவர்கள் 
இடையே அடிக்கடி சண்டை மூள்வதுண்டு . அதனால் 
எப்போதும் போருக்கு ஆயத்தமாக இருப்பார்கள் . 
பகைவர் நெருங்காதபடி மலை விளிம்புகளில் தங்கள் 
கிராமங்களை அமைக்கின்றனர் . 

இங்கு உள்ள லெப்சா என்ற சாதியில் ஒரு 
பெண் பல ஆண்களை மணக்கலாம் . கல்லோங் சாதி 


27 


யிலும் இப்படித்தான் . ஆனால் பெரும்பாலும் ஒரு 
பெண் ஒரு ஆணையே மணக்கிறாள் . லாக்கர் என்ற 
பழங் குடியில் விதவை மருமகளை மாமனார் மணப்பது 
உண்டு . தகப்பன் இறந்தால் அவனது இளைய 
தாரத்தை மூத்த குடியாளின் மகன் மணக்கலாம் . 

காரோ சாதியில் மாமியார் விதவையானால் 
அவளை மாப்பிள்ளையே மணக்கிறான் , சொத்துக் 
காக அவன் இவ்வாறு செய்கிறான் . தாய் வழியில் 
சொத்து இறங்குகிறது . மாமியார் வேறு யாரை 
யாவது மணந்தால் மாப்பிள்ளைக்குத்தானே நஷ் 
டம் ! இந்தக் குடியில் ஆண்களை விடப் பெண்கள் 
நிலை உயர்வானது . காசி சாதியிலும் இப்படித்தான் . 
காசிகளில் கலியாணமான பெண் புக்ககம் போவ 
தில்லை . மாப்பிள்ளைதான் 

மாமியார் 
வசிக்க வேண்டும் . அங்கு அவனுக்கு மதிப்பு எப் 
படி இருக்கும் ! காசி சாதியில் விவாக விலக்குகள் 
அதிகம் . 


வீட்டில் 


ளன . 


இந்தப் பகுதியில் நாகர்கள் முக்கியமான பழங் 
குடிகள் . நாகர் இனத்தில் பல உட்பிரிவுகள் உள் 

முன்பு இவர்கள் தலை வேட்டை ஆடுவ 
துண்டு . அதாவது , மனிதத் தலைகளை வெட்டிக் 
கொண்டு போய் விடுவர் . அந்த மண்டை ஓடுகளைத் 
தம் வீட்டில் வைத்திருப்பர் . மூடநம்பிக்கையே 
இந்த வழக்கத்திற்குக் காரணம் . வீட்டில் மண்டை 
ஓடுகள் இருந்தால் தெய்வ சக்தி பெருகுமாம் . இந் 
தச் சக்தி குறைந்தால் பயிர் விளையாதாம் . பிணிகள் 
பரவுமாம் . அதிகமான தலைகளை வாங்கியவனுக்கு 


28 


மதிப்பு அதிகம் . அவனே சிறந்த ஆடை ஆபரணங் 
களை அணியலாம் . அவன் இறந்தால் சமாதி கட்டி 
மரியாதை செய்வார்கள் . தட்டு முட்டுச் சாமான் 
களில் கூட மனிதத் தலையின் உருவத்தை நாகர்கள் 
பொறிக்கிறார்கள் . தலை வேட்டை ஆடுவது இப் 
போது அநேகமாய் நின்றுவிட்டது . 


PUR 


பு 


Me 


L 
I 


ஆலோ நாகர் என்ற சாதியினர் வாழ்க்கையை 
ஆறு கட்டங்களாகப் பிரித்துள்ளனர் . ஒவ்வொரு 
கட்டத்திலும் ஒருவன் சில ஆண்டுகள் இருக்க 
வேண்டும் . 

கடைசிக் கட்டத்தில் அவன் பூசாரி 
ஆகலாம் . இதுவே மிக உயர்ந்த பதவி . பிரம்மச் 
சாரிகளுக்கு முக்கியமான கடமைகள் உண்டு . 
அவர்கள் தூங்கும் போதும் ஆயுதபாணிகளாக 


29 


இருக்க வேண்டும் . இரவும் பகலும் கிராமத்தைக் 
காக்க வேண்டும் . தனி விடுதிகளில் அவர்கள் 
வசிக்க வேண்டும் . அங்கு அவர்களுக்குச் சாதிவழக் 
கங்கள் போதிக்கப்படுகின்றன . இந்த நாகர்களில் 
திருமணத்துக்கு முன் ஆண் , பெண் உறவுகளுக்குத் 
தடை இல்லை . 

நாகர்கள் பிரேதங்களை மூங்கில் பரணில் 
கிடத்துகிறார்கள் . சுற்றிலும் ஆடை ஆபரணங்கள் , 
ஆயுதங்கள் , கூடைகள் முதலியவற்றைத் தொங்க 


விடுகிறார்கள் . காற்று , மழை , வெய்யிலில் இவை 
அழிகின்றன . 


30 


குக்கி சாதியில் வயதுக்கு மூத்த பெண்களை 
ஆண்கள் மணப்பதுண்டு. இவர்கள் அத்தை மகளைக் 
கலியாணம் செய்வதில்லை . மாமன் மகளைத்தான் 
மணக்கலாம் . 

புரும் என்ற சாதியில் பெண் எடுப்பது சிரம 
மான காரியம் . 

மணமகன் மூன்று வருட காலம் 
மாமனார் வீட்டில் ஊழியம் புரிய வேண்டும் . ஏவின 
வேலை யெல்லாம் செய்ய வேண்டும் . அங்கு அவ 
னுக்குச் சாப்பாடு கிடைக்கும் . கடைசியில் பெண் 
ணும் கொடுப்பார்கள் . 

அபோர் , ஆக்கா , காம்டி முதலிய வேறு பல 
பழங்குடிகளும் இந்தப் பகுதியில் உள்ளனர் . 


5. அந்தமான் பழங் குடிகள் 


என்ற 


அந்தமான் , நிக்கோபார் தீவுகள் பற்றி முன்பு 
குறிப்பிட்டோம் . இத் தீவுகளில் சில பழங்குடிகள் 
இருக்கிறார்கள் . வெளியார்களை இவர்கள் முன்பு 
வெறுத்து வந்தார்கள் . அந்நியனைக் கண்டால் 
கொன்று உடலை எரித்துவிடுவர் . வெளியாரிடம் 
இருந்த பயமே இந்த வெறுப்புக்குக் காரணம் . 
ஜாரவா என்ற சாதியார் இப்போதுகூட அந்நியரை 
அண்டவிடுவதில்லை . ஆனால் ஓங்கே 
சாதியாரின் உக்கிரம் குறைந்திருக்கிறது . 

ஓங்கே ஒரு குள்ள சாதி . அவர்கள் உயரம், 
சுமார் நாலரை அடிதான் . ஆனால் வலிமை வாய்ந்த 
வர்கள் . அவர்களது உதடுகள் பிதுங்கினாற் போல் 
இருக்கும் . அண்டங் கரிய நிறம் . தலைமுடி மிகக் 
குட்டையாகவும் சுருண்டும் இருக்கிறது . 

ஓங்கேக்கள் அநேகமாய்ப் பிறந்தமேனியாகவே 
திரிகிறார்கள் . இடுப்பில் ஒரு நார்ப் பட்டையைக் 
கட்டிக் கொள்கிறார்கள் . கொழுப்புக் கலந்த களி 
மண்ணை உடம்பில் பூசிக்கொள்கிறார்கள் . அது ஒரு 
அலங்காரம் . 

இவர்களுக்கு விவசாயம் செய்யத் தெரியாது . 
சட்டிபானைகூட வனைவதில்லை . புதிதாக நெருப்பு 


32 


உண்டாக்கவும் தெரியாது . 
அதனால் எப்போதோ 
கிடைத்த நெருப்பை அணை 
யாமல் பாதுகாத்து வருகிறார் 
கள் . இயற்கை தரும் உணவு 
களைச் சேகரிக்கிறார்கள் . 
வில்லின் உதவியால் வேட் 
டை யாடுகிறார்கள் . அம்பு 
எய்தே மீனும் பிடிக்கிறார் 
கள் . உணவு தேடுவதில் 
பகல்நேரம் கழிகிறது . அந்தி 

யில் சாப்பிட்டுவிட்டு ஆடிப் 
பாடி மகிழ்கிறார்கள் . 

ஓங்கேக்கள் சிறு சிறு கோஷ்டிகளாக வாழ்கி 
றார்கள் . ஒவ்வொரு கோஷ்டிக்கும் ஒரு நாட்டாண் 
மைக்காரர் உண்டு . ஒரு கோஷ்டியைச் சேர்ந்தவர் 
கள் ஒரே பெரிய குடிசையில் வசிக்கிறார்கள் . 

உலகத்தில் வேறு ஒரே ஒரு பகுதியில் தான் 
இம்மாதிரிக் குள்ள இனத்தினர் உண்டு . ஆகவே 
அந்தமான் குள்ளர்கள் அபூர்வப் பழங்குடிகள் 
ஆவர் . 


D 


6. பழங்குடிகளும் நாமும் 


பழங் குடிகளைக் காட்டுமிராண்டிகள் என்று 
நாம் கருதுகிறோம் . இது தவறான கருத்து . அவர்க 
ளிடம் சில விசித்திரப் பழக்கங்கள் இருக்கலாம் . 
ஆனால் அவர்கள் பண்பு அற்றவர்கள் அல்ல . 
உயர்ந்த பண்புகள் பல அவர்களிடம் உண்டு . 


அவர்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றனர் . 
பொது நன்மைக்காக எல்லோரும்பாடுபடுகிறார்கள் 
பெரியோர் சொல்லை மதிக்கிறார்கள் . ஊர்க் கட்டுப் 
பாடுகளுக்கு அடங்கி நடக்கிறார்கள் . கூடிப்பேசியே 
பொதுப் பிரச்சினைகளை முடிவு செய்கிறார்கள் . 
ஊர்த் தொண்டு செய்வதற்கு இளைஞர்களைப்பழக்கு 


கின்றனர் . 


கொடிய விலங்குகளின் மத்தியில் பழங் குடிகள் 
வாழ்கிறார்கள் . அவர்களுடைய வீரத்துக்கு அளவே 
யில்லை . பகல் முழுதும் பாடுபடுகிறார்கள் . மாலையில் 
ஆடிப்பாடிக் களிக்கிறார்கள் . இரவில் சீக்கிரமே 
உறங்கிவிடுவர் , இடையிடையே விழாக்கள் கொண் 
டாடுகிறார்கள் . நாகரிக மனிதரைப் போல் அவர்கள் 
கவலையில் கரைவதில்லை . அவர்கள் நேர்மையான 
வர்கள் ; சூது வாது அறியாதவர்கள் . 


34 


பெரும்பாலான பழங்குடிகள் முறையாகத் 
திருமணம் செய்து கொள்கிறார்கள் . சில சாதிகளில் 
தான் விபரீத சம்பந்தங்கள் காணப்படுகின்றன . 
பெரும்பாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணையே மணக்கி 
றான் . வயதுவந்த பிறகே கல்யாணம் நடக்கிறது . 
விதவைகளுக்குக் கொடுமை இல்லை . அவர்கள் 
மறுமணம் 

செய்து கொள்ளலாம் . பொருந்தாத 
தம்பதிகள் பூசலிட்டுக் கொண்டு இருப்பதில்லை . 
ஒத்து வராவிட்டால் திருமணத்தை ரத்துச் செய் 
கின்றனர் . பெண்களைப் பழங் குடிகள் கௌரவ 
மாக நடத்துகிறார்கள் . பல குடிகளில் பெண்களுக் 
குச் சொத்துரிமை உண்டு . 

சில பழங்குடிகள் அவ்வப்போது சண்டை 
போடுகிறார்கள் . ஒருசிலரைக் கொல்லவும் செய் 
கிறார்கள் . ஆனால் நாகரிக மனிதர்கள் மாத்திரம் 
என்ன செய்கிறார்கள் ? யுத்தங்களில் இலட்சக் 
கணக்கான மக்களைக் கொல்கிறார்கள் . மனித இனத் 
தைப் பூண்டோடு அழிக்கக்கூடிய ஆயுதங்களைத் 
தயாரிக்கிறார்கள் . 


3 


பழங்குடிகளின் வாழ்க்கை பூரணமானது என்று 
யாரும் சொல்லவில்லை . அவர்களுக்கும் பல குறை 
கள் இருக்கின்றன . அவர்கள் பெரும்பாலும் ஏழை 
கள் . 

எழுத்து வாசனை இல்லாதவர்கள் . வியாதி 
வந்தால் வைத்திய வசதி இல்லை . 

நாட்டில் உள்ள மற்ற ஏழைகளைப் போன்றவர் 
களே பழங்குடிகளும் . அவர்களுக்கு உதவி செய்ய 
வேண்டும் . நமது அரசியல் சட்டம் இதற்கு வழி 


35 


காட்டுகிறது . அதுவே நாட்டின் அடிப்படைச் 
சட்டம் . பழங்குடிகளுக்குச் சட்டசபைகளில் ஸ்தா 
னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன . அரசாங்க உக்கி 
யோகங்களில் ஒரு பங்கு அவர்களுக்கு ஒதுக்கப் 
படுகிறது . பழங்குடிகள் நலனைக் கவனிக்கத் தனி 
அதிகாரிகள் இருக்கிறார்கள் . இந்த மக்கள் கல்வி 
கற்பதற்குப் பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன . 
நிலையான விவசாயத்தில் அவர்களை ஈடுபடுத்தவும் 
அரசாங்கம் உதவி செய்கிறது . குடிசைத் தொழில் 
களும் ஏற்படுத்தப்படுகின்றன . பழங்குடிப் பகுதி 
களில் சாலைகள் அமைக்கப்படுகின்றன . வெளி உல 
குடன் அவர்கள் உறவாடுவதற்கு இவை உதவும் . 
வைத்திய வசதிகளும் பரவி வருகின்றன . அவர் 
களது கடன் பளுவைக் குறைக்கச் சட்டங்கள் இயற் 
றப்பட்டுள்ளன . பழங்குடிகள் சுயேச்சையாக 
வாழ்வதை அரசாங்கம் அனுமதிக்கிறது . 

பழங்குடிகள் நம் தாய் நாட்டின் மூத்த குழந் 
தைகள் . அதனால் நாட்டு வளத்தில் அவர்களுக்கு 
முதல் உரிமை உண்டு . நாம் அவர்களைச் சகோதரர் 
களாகக் கருதவேண்டும் . அவர்களுக்கு வேண்டிய 
உதவிகளைச் செய்யவேண்டும் . பிறகு அவர்களும் 
நம்மைச் சகோதரர்களாகக் கருதுவர் . எல்லோரும் 
ஒரே குடும்பமாக வாழலாம் . 


Y72 


7824 
) 


NGI 


உ . 


1 


اولاد 


How 


தமிழ்ப் 
புத்தகாலயம் 


Wrapper Printed at 
Commercial Printing & Publishing House 

Madrasel 


